தமிழ்நாடு அரசு 

2019 


[ Regd . No . TN / CCN / 467/ 2012- 14 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
[விலை : ரூ . 1.60 காசு . 


தமிட 


தமிழ்நாடு அரசிதழ் 


கோ 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மயே வெல் 


வல்லும் 


எண் 8 ] 


சென்னை, புதன்கிழமை, பிப்ரவரி 20 , 2019 
மாசி 8 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2050 


பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 


துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975 - ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44(2)இன் கீழ் செயல்படாத 

சங்கங்கள் பற்றிய அறிவிக்கை 

(ந. க . எண் 6/ இ1/ 2018 ) 
1975 - ம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் ( தமிழ்நாடு சட்டம் 27 /1975 ) பிரிவு 44(2) - இன் கீழ் அளிக்கப்படும் 
அறிவிப்பானது , பிரிவு 44(1) - இன் கீழ் சங்கங்கள் செயல்படுகிறதா என கீழ்க்கண்ட சங்கங்களுக்கு அனுப்பிய இவ்வலுவலக 
கா . மு . எண் .6/ இ1/ 2018 , நாள் . 05 .10 .2018 தொடர்பாக கீழ்க்க ண்ட சங்கங்களிடமிருந்து எவ்விதப் பதிலும் பெறப்படவில்லை. எனவே இந்த அறிவிப்பு 
" தமிழ்நாடு அரசிதழில்" பிரசுரமாகும் நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்கள் தக்க விளக்கம் சங்கங்களிடமிருந்து பெறப்படவில்லையாயின் , 
கீழ்க்கண்ட சங்கங்களின் பெயர்கள் சங்கங்கள் பதிவேட்டிலிருந்து நீக்கப்படும் என அறிவிக்கப்படுகிறது . 


வ . எண் 


சங்கங்களின் பதிவு 
எண் மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


125 / 1997 


132/ 1997 
123/ 1997 


129/ 1997 


124/1997 


144/ 1997 


ஹெல்பிங் ஆர்மஸ் ஃபார் லேர்னிங் ட்ரூ ஹோமியோபதி அண்ட் சர்வீஸ் 10 , உசேன் சாகிப் தெரு, 

அருப்புக்கோட்டை ரோடு , வில்லாபுரம் , மதுரை - 12 . 
மருதம் சோசியல் வெல்பேர் சொசைட்டி , மதுரை R . H. 60 , எல்லீஸ் நகர், மதுரை - 625 010 . 
டோக்ரா மகளிர் குழு , சிலைமான் 1/102 , ராமையா காம்பவுண்டு பஸ் நிலையம் அருகில் , சிலைமான் , 

மதுரை - 625 201 . ) 
சொசைட்டி ஃபார் டிரேட்புரமோஷன் எம் . எம் . ஆர். காம்ப்ளக்ஸ் , B - 4 , போலீஸ் ஸ்டேசன் மேற்குத் தெரு , 

மதுரை. 
அன்பு சேவா நிகேதன் 133 , சின்னக்கடை தெரு , மதுரை - 1 . 
கஸ்தூரிபாய் அம்மையார் மகளிர் நல மன்றம் மைக்குடி , மைக்குடி , நெடுங்குளம் ( PO ), திருமங்கலம் (TK ) 
Vasundhra Enclave House and Flat Owners Welfare Association , E பிளாக் , Ground Floor, Dhanaya 

Sector , 84 , TPK ரோடு , ஆண்டாள்புரம் , மதுரை - 3 . 
பேரையூர் மகளிர் நலச்சங்கம் 4 - 7 - 77 , ஏ . கே . ஆர். கே . திருப்பதி நகர் , பேரையூர் - 625 703 . 
மதுரை மாநகர் மூன்று சக்கர மண்ணெண்ணை வண்டி சில்லரை வியாபாரிகள் சங்கம் , எண் .56 , 
ஒர்க்ஷாப் ரோடு , மதுரை- 1 . 

செ . செந்தமிழ்ச்செல்வன் , 
மாவட்டப் பதிவாளர் மற்றும் 

சங்கங்களின் பதிவாளர் . 
[ 1 ] 


75/ 2010 


135 /1997 
138 / 1997 


மதுரை ( தெற்கு) , 
2019 ஜனவரி 28 . 


DTP - VI -1 (T- Sup .)8 - 1 


1975 ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 444)- ன்கீழான அறிவிக்கை 


(ந .க . எண் 4092/ இ /2012.) 


தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச்சட்டம் ( தமிழ்நாடு சட்டம் 27 /1975 ) 1975 பிரிவு 44( 3)(b ) - ன்கீழ் கீழ்கண்ட சங்கங்கள் குறித்த அறிவிக்கை 
" தமிழ்நாடு அரசிதழில் " வெளியிடப்பட்டு அது தொடர்பாக அனுப்பப்பட்ட அறிவிப்பில் குறிக்கப்பட்ட மூன்று மாத காலம் முடிவடைந்த 
பின்னரும் சங்கம் செயல்படுவதற்கான காரணம் தெரிவிக்கப்படாமல் இருந்தமையால் தமிழ்நாடு சங்கங்களின் பதிச்சட்டம் 1975 பிரிவு 
44(4) ன் கீழ் அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளலிருந்து கீழ்கண்ட சங்கங்கள் செயல்படாத சங்கங்களாக கருதி 
சங்கங்களின் பெயர் சங்கப்பதிவேட்டிலிருந்து நீக்கப்படுகிறது . 


வ . எண் 


சங்கங்களின் பதிவு 
எண் மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 3) 
Human Rights First the Child 15 , Small Street, Pulicat, Ponneri, C . M .G .R ., Tamil Nadu-601 205 


89/1993 


336 /1994 


All India Advocates Association for Human Rights 13, Law Chambers , High Court Buildings , 

Chennai - 104 


229/ 2003 


Manitha Urimaigal Pathukappu Sangam No. 11/ 83 , Balakrishnapuram , Gummidipoondi Post, 

Thiruvallur District - 601 201 . 


266/2004 


Human Rights Protection Society, 29 , Raghavan Street, Perambur, Chennai-11 
மனித உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்ச்சி சங்கம் , எண் . 16 /23, குப்புசாமி தெரு , வெற்றி நகர் , 

சென்னை 600 082 . 


143/2004 


8 / 2008 


இந்திய மனித உரிமைகள் கழகம் , புது வண்ணாரப்பேட்டை , எண் .63 , 3 - வது தெரு , சிவன் நகர் , 

புது வண்ணாரப்பேட்டை , சென்னை - 81 


45 / 2008 


136 / 2008 


154/ 2008 


341 /2008 


12 /2009 


33/ 2009 


53/ 2009 


314/ 2009 


கொளத்தூர் அனைத்து மக்கள் மனித உரிமைகள் கழகம் , எண் .637 , 17 - வது பிளாக் , முதல் லிங்க தெரு , 

வ . ஊ .சி . நகர் , தண்டையார்பேட்டை , சென்னை - 81 . 
அகில இந்திய மனித உரிமைகள் பாதுகாப்பு சங்கம் , எண் . 420 / 4B , புங்கம்பேடு , டி . எச் . ரோடு , 

மீஞ்சூர் - 601 203 . 
மனித உரிமை பாதுகாப்பு நலச் சங்கம் , எண் . 190 , M .T.H . ரோடு , வெங்கடாபுரம் , அம்பத்தூர் , சென்னை - 53 . 
தந்தை ரேன் காஸின் மனித உரிமைகள் பாதுகாப்பு நலச் சங்கம் , 48 , 3- வது தெரு , நியூ சாஸ்திரி நகர் , 

கொருக்குப்பேட்டை , சென்னை - 21 . 
மனித உரிமைகள் சங்கம் , நந்தியம்பாக்கம் எண் . 3, முதல் தளம் , ஆர். எஸ் . ரோடு , நந்தியம்பாக்கம் , 

சென்னை - 120 . 
மனித உரிமை சங்கம் , புங்கம்பேடு 538/1, டி . எச் .ரோடு , புங்கம்பேடு , மீஞ்சூர் - 601 203 . 
மனித உரிமை மக்கள் பாதுகாப்பு நலச் சங்கம் , மணலி புதுநகர் பிளாக் நெ . 76L /3, மணலி புதுநகர் , 

சென்னை - 103 
Southern Railway Employees Human Rights Organization New No. 43 , Old No. 16 / 2 , 

Kumarasamy Street , Near bus Termanus , Perambur , Chennai- 11 
All India Human Right People Protection Society No .80 , 3rd Street, Annai Indhira Gandhi Nagar, 

Tondiarpet , Chennai-600 081 
Awarness on Pollution Anti-Coruption , Human Hights Violations & Consumer Protection 

Association , No . 240 / 727 /4 , T. H .Road , 1st Floor , New Washermenpet , Chennai - 600 081 
United Human Rights International 9 / 16 , Seetharam Nagar, 5th Street, 4th Cross , Kodungaiyur, 

Chennai - 600 118 . 
The Tamil Nadu Islamic Welfare Association ,No.130 , Broadway, Chennai-600 001 
ராயபுரம் யூத் அசோசியேஷன் , 55 , பி . வி .கோவில் தெரு , ராயபுரம் , சென்னை - 600 013 
Royapuram Youth Centre, No.40 , Matha Church Street, Royapuram , Chennai-600 013 
புதிய எம் . ஜி . ஆர் நகர் குடிசை வாழ்வோர் முன்னேற்ற சங்கம், காமராஜர் சாலை , மணலி , சென்னை - 68 
தமிழ்நாடு தமிழ் ஜெயின்ட் சேவா சங்கம் , 1/526 , Mogappair West , Chennai - 600 050 


435 / 2009 


405 /2011 


495 /2011 


255 /1977 
134 /1984 
147 /1987 


18 / 1991 


212/ 1993 


வ . எண் 


சங்கங்களின் பதிவு 
எண் மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


354 /1994 


The Madras Satsangis Social and Welfare Society , No.135 , Angappa Naicken Street, 

Chennai -600 001 


183/1996 


03/ 1997 


சாய்ஸ் ஷெல்டர்ஸ் ப்ளாட் ஓனர்ஸ் வெல்பேர் அசோசியேஷன் , எண் . 31 , மீனாம்பாள் சாலை , கவியரசு 

கண்ண தாசன் நகர் , சென்னை - 600 018 
தென்னிந்திய சிலம்பக்கலை பயிற்சிக்கூடம் , 26/ 36 , கென்னடி வீதி , ஜி . கே . எம் . காலனி , 

சென்னை - 600 082 
தமிழ்நாடு மக்கள் உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் , எண் .15 , பேரக்ஸ் தெரு , ஏழுகிணறு, 

சென்னை - 600 001 


215/1998 ) 


403/ 1998 


ஒரகடம் ஸ்ரீ கணபதி நகர் விரிவாக்கம் பொது நலச் சங்கம் , எண் . 10 , சரவணன் இல்லம் , ஒரகடம் விரிவு 

பகுதி , காந்தி மெயின் ரோடு , அம்பத்தூர் , சென்னை - 600 053 


726 /1999 


நொளம்பூர் மாதா கோயில் காலனி குடியிருப்போர் பொதுநல சங்கம் , நொளம்பூர் கிராமம் , அம்பத்தூர் 

வட்டம் , சென்னை 


184 /2004 


தமிழக வணிகர்கள் சேவை சங்கம் , எண் . 64 , ராமசாமி தெரு , மண்ணடி , சென்னை - 600 001 


52 /2007 


385 /2011 


அன்னை அஞ்சுகம் நகர் குடியிருப்போர் பொது நல சங்கம் , அயப்பாக்கம் 45 , அம்பேத்கார் தெரு , 

அன்னை அஞ்சுகம் நகர் , அயப்பாக்கம் , சென்னை - 600 077 
Hussain Maistry Street Welfare Association , No.24/ 32 , Hussain Maistry Street , Royapuram , 

Chennai-600 013 
New Washermenpet Brindavan Apartment Owners Association , No .67 , Cross Road , New 

Washermenpet , Chennai- 600 081 


435 / 2013 


வடசென்னை , 

K . K . மஞ்சுளா , 
2019 ஜனவரி 31 . 

மாவட்டப் பதிவாளர்(நிர் ), 

( உ .ப.து .த.நிலை). 
1983 ஆம் வருட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2 ) (b ) இன் கீழ் 
கலைத்தல் மற்றும் கலைத்தல் அலுவலர் நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 
MDA | HSG 138 . உத்தமபாளையம் வட்டார கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 

(ந .க . 2607/15/சப ) 
மண்டல துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) மதுரை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த MDA / HSG 138 . உத்தமபாளையம் வட்டார 
கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 29.07 .2016 அன்று கலைக்கப்பட்டு , அதன் 
நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 138 (1) ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் / கலைத்தல் அலுவலர் 
திருமதி . எஸ் . இராதா மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . என்ற விபரம் தெரிவிக்கப்படுகிறது . 

MDATHSG 140 . ஒத்தக்கடை கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 

(ந . க . 2611 /15/சப ) 
மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) மதுரை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த MDATHSG 140 , ஒத்தக்கடை கூட்டுறவு வீட்டுவசதி 
சங்கம் முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 29 - 07 - 2016 அன்று கலைக்கப்பட்டு , அதன் நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 
138(1) ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் / கலைத்தல் அலுவலர் திருமதி . எஸ் . இராதா 
மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விபரம் தெரிவிக்கப்படுகிறது . 
MDA | HSG 142 , அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 

(ந .க. 2612/15/சப ) 
மண்டல துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) மதுரை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த MDATHSG 142 , அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி 
கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 29 . 07 . 2016 அன்று கலைக்கப்பட்டு , அதன் 
நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 138(1) ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் / கலைத்தல் அலுவலர் 
திருமதி . எஸ் . இராதா மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விபரம் தெரிவிக்கப்படுகிறது . 


MDATHSG 132 . கம்பம் திராட்சை தொழிலாளர்கள் மற்றும் பொதுச்சேவை கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 

(ந . க . 2613/15/சப) 
மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) மதுரை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த MDATHSG 132 . கம்பம் திராட்சை தொழிலாளர்கள் 
மற்றும் பொதுச்சேவை கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 05 .08 . 2016 அன்று 
கலைக்கப்பட்டு , அதன் நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 138 (1) ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் 
/ கலைத்தல் அலுவலர் திருமதி . எஸ் . இராதா மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . என்ற விபரம் 
தெரிவிக்கப்படுகிறது . 

MDA | HSG 61 . உத்தமபாளையம் வட்ட கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 

(ந . க .572/17/ சப ) 
மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) மதுரை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த MDA / HSG 61 . உத்தமபாளையம் வட்ட 
கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 05 - 12 - 2018 அன்று கலைக்கப்பட்டு , அதன் 
நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 138(1) ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் / கலைத்தல் அலுவலர் 
திருமதி . எஸ் . இராதா மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விபரம் தெரிவிக்கப்படுகிறது . 


மதுரை, 
2019 ஜனவரி 23 . 


ஆர் .எம் . எஸ் . விநாயகர் , 
துணைப் பதிவாளர் ( வீட்டுவசதி ) . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


